﻿272.(நபியே!) அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உமது பொறுப்பன்று.மாறாக, அல்லாஹ் வே தான் நாடுவோரை நேர்வழியில் சேர்க்கிறான்.நீங்கள் எந்த நல்ல பொருளை (இறைவழியில்) செலவு செய்தாலும் அது உங்களுக்கே (நன்மையாக அமையும்).அல்லாஹ் வின் திருப்தியைப் பெறுவதற்காகவேயன்றி (வேறு எதற்காகவும்) நீங்கள் செலவு செய்யாதீர்கள்.எந்த நல்ல பொருளை (இறைவழியில்) நீங்கள் செலவிட்டாலும் அ(தன் பலனான)து உங்களுக்கே நிறைவாக வழங்கப்பெறும்.நீங்கள் அநீதி இழைக்கப்படமாட்டீர்கள்.
273.(பொருளீட்டுவதற்காக) பூமியில் பயணம் மேற்கொள்ள முடியாதவாறு அல்லாஹ் வின் வழியில் ஈடுபடுத்தப்பட்ட ஏழைகளுக்கே (தர்மங்கள் சாரும்).(அவர்களைப் பற்றி) அறியாதவர், அவர்களின் தன்னடக்கத்தால் அவர்களைச் செல்வர்கள் என்றே எண்ணுவார்.அவர்களின் (எளிமையான) தோற்றத்தை வைத்து அவர்களை நீர் அறிந்துகொள்வீர்.மக்களிடம் அவர்கள் வற்புறுத்தி யாசிக்கமாட்டார்கள்.எந்த நல்ல பொருளை (இறைவழியில்) நீங்கள் செலவு செய்தாலும் அதை அல்லாஹ்  அறிவான்.
274.(இறைவழியில்) தம் செல்வங்களை இரவிலும், பகலிலும், இரகசியமாகவும், வெளிப்படையாகவும் செலவு செய்வோருக்கு அவர்களின் இறைவனிடம் உரிய பிரதிபலன் உண்டு.அவர்களுக்கு எவ்வித அச்சமுமில்லை.அவர்கள் கவலைப்படவுமாட்டார்கள்.
-----------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: இணைவைப்பாளர்களான தம் உறவினர்களுக்குச் சிறிதளவு தர்மம் செய்வதைக்கூட அன்றைய முஸ்லிம்கள் விரும்பவில்லை.இதையடுத்து அவர்களுக்குத் தர்மம் செய்வதை அனுமதித்து இவ்வசனம் (272) அருளப்பெற்றது.
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியிருப்பதாவது: (ஆரம்பக் காலத்தில்) நபி (ஸல்) அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும் எனக் கட்டளையிட்டிருந்தார்கள்.இவ்வசனம் அருளப்பெற்ற பின்னர், யாசிக்கும் எல்லா மதத்தவருக்குமே தர்மம் செய்யும்படி நபி (ஸல்) அவர்கள் உத்தரவிட்டார்கள்.
அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உங்கள் பொறுப்பன்று; மாறாக, அல்லாஹ் வே தான் நாடுவோரை நேர்வழியில் சேர்ப்பான்.(ஆகவே, இறைநம்பிக்கையாளர், இணைவைப்பாளர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் தானம் செய்யுங்கள்.) நீங்கள் எந்த நல்ல பொருளைச் செலவிட்டாலும் அதன் நன்மை உங்களுக்குக் கிடைக்கும் -என்று அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
மற்றொரு வசனம் கூறுகிறது: யார் நல்லறம் புரிகிறாரோ அது அவருக்கே உரியது (41:46).இதே கருத்தில் அமைந்த வசனங்கள் குர்ஆனில் நிறைய உண்டு.
அடுத்து "அல்லாஹ் வின் திருப்தியைப் பெறுவதற்காகவேயன்றி (வேறு எதற்காகவும்) நீங்கள் செலவு செய்யாதீர்கள்" என்று அடுத்த தொடர் கூறுகிறது.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: இறைநம்பிக்கையாளர் செய்யும் செலவு அவருக்குரியதே.ஓர் இறைநம்பிக்கையாளர் அல்லாஹ் வின் திருப்தியை நாடியே தவிர எந்தச் செலவும் செய்யமாட்டார்.
அதாவு அல்குராசானீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: அல்லாஹ் வின் முகத்திற்காக நீங்கள் தர்மம் செய்துவிட்டால், பின்னர் அப்பொருள் எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்பது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை.அதைப் பெற்றவர் எவ்வாறு செலவு செய்கிறார் என்பது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படமாட்டீர்கள்.இதுவே சிறந்த கருத்தாகும்.

இறைதிருப்திக்காகத் தர்மம் செய்தல் 
------------------------------------
ஆக, தர்மம் செய்பவர், அல்லாஹ் வின் திருப்தியை நாடி தர்மம் செய்தால் போதும்.அல்லாஹ் விடம் அதற்குரிய பிரதிபலன் அவருக்கு நிச்சயமாகக் கிடைக்கும்.அவர் அந்தப் பொருளை யாருக்குத் தர்மம் செய்தார் என்ற கேள்வி அவருக்குக் கிடையாது.
நல்ல மனிதருக்குக் கொடுத்தாரா, கெட்ட மனிதருக்குக் கொடுத்தாரா, தர்மம் பெறத் தகுதியானவருக்குக் கொடுத்தாரா, தகுதியில்லாதவருக்குக் கொடுத்தாரா என்பது குறித்து அவர் விசாரிக்கப்படமாட்டார்.அவரது எண்ணத்தின் அடிப்படையில் அவருக்கு உரிய பிரதிபலன் வழங்கப்படும்.
இக்கருத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த வசனத்தின் தொடர்ச்சி அமைந்துள்ளது: எந்த நல்ல பொருளை (இறைவழியில்) நீங்கள் செலவிட்டாலும், அது உங்களுக்கே நிறைவாக வழங்கப்பெறும்.நீங்கள் அநீதி இழைக்கப்படமாட்டீர்கள்.(அதாவது யாருக்குத் தர்மம் கொடுக்கிறோம் என்பது முக்கியமன்று; என்ன நோக்கத்திற்காகத் தர்மம் கொடுக்கிறோம் என்பதே முக்கியம்.)
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (முற்காலத்தில்) ஒருவர், "இன்றிரவு நான் தர்மம் செய்யப்போகிறேன்" என்று சொல்லிக்கொண்டு, தர்மப் பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார்.(யார் என்று தெரியாமல்) அதை ஒரு விபசாரியின் கையில் வைத்துவிட்டார்.(மறு நாள்) காலையில் "விபசாரிக்குத் தர்மம் வழங்கப்பட்டுள்ளது" என்று மக்கள் பேசிக்கொண்டனர்.(இதைக் கேட்ட) அவர், "இறைவா! விபசாரிக்குத் தர்மம் செய்ததற்காக உனக்கே புகழ் அனைத்தும்" என்று கூறிவிட்டு, "இன்றிரவும் நான் தர்மம் செய்வேன்" என்றார்.
(மறுநாள் இரவு) ஒரு செல்வரின் கையில் தர்மத்தைக் கொடுத்துவிட்டார்.காலையில் மக்கள், "செல்வருக்குத் தர்மம் வழங்கப்பட்டுள்ளது" என்று பேசிக்கொண்டனர்.(இதைக் கேட்ட) அவர், "இறைவா! செல்வருக்குத் தர்மம் செய்ததற்காக உனக்கே புகழ் அனைத்தும்" என்று கூறிவிட்டு, "இன்றிரவும் நான் தர்மம் செய்வேன்" என்று சொன்னார்.
பின்னர் (இரவில்) வெளியே சென்று ஒரு திருடனின் கையில் தர்மத்தை வைத்துவிட்டார்.காலையில் மக்கள், "திருடனுக்குத் தர்மம் வழங்கப்பட்டுள்ளது" என்று பேசிக்கொண்டனர்.அவர், "இறைவா! விபசாரிக்கும், செல்வருக்கும், திருடனுக்கும் தர்மம் செய்ததற்காக உனக்கே எல்லாப் புகழும்." என்று கூறினார்.
அப்போது ஒரு(வான)வர் அனுப்பப்பட்டு அவரிடம் (பின்வருமாறு) கூறப்பட்டது: உமது தர்மம் (இறைவனால்) ஏற்கப்பட்டுவிட்டது.நீர் விபசாரியிடம் கொடுத்த தர்மத்தால் அவள் விபசாரத்திலிருந்து விடுபடக்கூடும்.செல்வர் (நீர் செய்த தர்மத்தைப் பார்த்துப்) படிப்பினை பெற்று, தமக்கு அல்லாஹ்  வழங்கிய செல்வத்திலிருந்து அவர் தர்மம் செய்யக்கூடும்.நீர் திருடனிடம் கொடுத்த தர்மத்தால் அவன் திருடுவதைக் கைவிட்டுத் திருந்தக்கூடும்.

தர்மத்திற்குத் தகுதியுடையோர் 
---------------------------------------
அடுத்த வசனத்தில் (273) அல்லாஹ்  கூறுகின்றான்: பூமியில் பயணம் மேற்கொள்ள இயலாதவாறு அல்லாஹ் வின் வழியில் ஈடுபடுத்தப்பட்ட ஏழைகளுக்கே (தர்மம் சாரும்).அல்லாஹ் வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் மக்காவைத் துறந்து மதீனாவில் குடியேறிய முஹாஜிர் (மக்கா முஸ்லிம்)களை இது குறிக்கிறது.
இவர்கள் தங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான எந்த வாய்ப்பையும் பெற்றிருக்கவில்லை.வாழ்க்கைக்குத் தேவையான பொருளைச் சம்பாதிப்பதற்காகப் பயணம் மேற்கொள்ளவும் இவர்களால் முடியாமல் போயிற்று.
"பயணம் மேற்கொள்ளல்" என்பதைக் குறிக்க மூலத்தில் "ளர்பன்" எனும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது.("அடித்தல்" என்பது இதன் சொற்பொருளாகும்.) "பயணம் மேற்கொள்ளல்" எனும் பொருளில் இச்சொல் வேறு வசனங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
"நீங்கள் பூமியில் பயணம் மேற்கொள்ளும்போது இறைமறுப்பாளர்கள் உங்களைத் தாக்கக்கூடும் என்று அஞ்சினால் தொழுகையைச் சுருக்கிக்கொள்வது உங்கள்மீது குற்றமாகாது (4:101).
நோயாளிகளும், அல்லாஹ் வின் அருளைத் தேடி பூமியில் பயணம் மேற்கொள்வோரும், அல்லாஹ் வின் பாதையில் போரிடுவோரும் உங்களில் உருவாவார்கள் என்பதை அவன் அறிந்துவைத்துள்ளான் (73:20).
அடுத்து "அவர்களைப் பற்றி அறியாதவர், அவர்களின் தன்னடக்கத்தால் அவர்களைச் செல்வர்கள் என எண்ணுவார்" என்று அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
அதாவது சொல், செயல், உடை அனைத்திலும் அவர்கள் காட்டும் தன்னடக்கத்தையும் தன்மான உணர்வையும் கண்டு, அறியாத மக்கள் அவர்களைச் செல்வர்கள் என எண்ணிவிடுவர்.
இதே கருத்தில் ஓர் ஆதாரபூர்வமான நபிமொழியும் காணப்படுகிறது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஓரிரு பேரீச்சம் பழங்களுக்காகவும், ஓரிரு கவளம் உணவுக்காகவும், ஓரிரு உணவுத் துண்டுகளுக்காகவும் சுற்றித் திரிபவன் ஏழை அல்லன்.தனக்குப் போதுமான செல்வத்தைப் பெறாதவனும், தனது ஏழ்மை நிலையைப் பிறர் அறியாததால் தர்மம் வழங்கப்படாதவனும், மக்களிடம் எதையும் யாசிக்காதவனுமே ஏழை ஆவான்.

தன்மானமுள்ள ஏழை 
-------------------------
அடுத்து "அவர்களின் (எளிமையான) தோற்றத்தை வைத்து அவர்களை நீர் அறிந்துகொள்வீர்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.அதாவது அவர்களின் பண்புகளைப் பார்த்து அறிவுடையோர் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வர்.
இதே கருத்தில் அல்லாஹ்  மற்றோர் இடத்தில் குறிப்பிடுகின்றான்: அவர்களின் அடையாளம் சஜ்தாவின் (சிரவணக்கம்) தழும்பாக அவர்களின் முகத்தில் இருக்கும் (48:29)."அவர்களின் அடையாளத்தைக் கொண்டு அவர்களை நீர் அறிந்துகொள்வீர்! அவர்கள் பேசும் விதத்திலும் அவர்களை அறிந்துகொள்வீர்" (47:30).
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இறைநம்பிக்கையாளரின் கூர்மையான பார்வையை அஞ்சிக்கொள்ளுங்கள்.ஏனெனில், அவர் அல்லாஹ் வின் ஒளியின் உதவியால் பார்க்கிறார்.பின்னர் நபி (ஸல்) அவர்கள் பின்வரும் இறைவசனத்தை ஓதிக்காட்டினார்கள்: உண்மையைக் கண்டறிவோருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன (15:75).
"மக்களிடம் அவர்கள் (எதையும்) வற்புறுத்தி யாசிக்கமாட்டார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.அதாவது மக்களிடம் வற்புறுத்திக் கேட்கவோ, தமக்குத் தேவையற்றதைக் கேட்டு நச்சரிக்கவோமாட்டார்கள்.
இங்கு "வற்புறுத்தல்" என்பதைக் குறிக்க "இல்ஹாஃப்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது.மக்களிடம் யாசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாமலேயே யாசிப்பதை இது குறிக்கும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஓரிரு பேரீச்சம் பழங்களுக்காகவும், ஓரிரு கவளம் உணவுக்காகவும் மக்களிடம் யாசிப்பவர் ஏழை அல்லர்.(மக்களிடம் யாசிக்காமல்) தன்னடக்கத்துடனும், தன்மான உணர்வுடனும் இருப்பவரே ஏழை ஆவார்.பின்னர் நபி (ஸல்) அவர்கள், "நீங்கள் விரும்பினால், "மக்களிடம் அவர்கள் (எதையும்) வற்புறுத்தி யாசிக்கமாட்டார்கள்" என்ற (இந்த) வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள்" என்று கூறினார்கள்.
முஸைனா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபித்தோழர் கூறுகிறார்: என் தாய் என்னிடம், "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் மக்கள் (உதவி) கேட்பதைப் போன்று நீயும் அவர்களிடம் சென்று கேட்க வேண்டியதுதானே!" என்று கூறினார்.அவ்வாறே நானும் நபி (ஸல்) அவர்களிடம் (உதவி) கேட்பதற்காகச் சென்றேன்.அப்போது நபி (ஸல்) அவர்கள் நின்றபடி (மக்களுக்கு) உரை நிகழ்த்திக்கொண்டிருந்தார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: யார் (பிறரிடம் யாசிக்காமல்) தன்மானத்துடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ்  தன்மானம் உள்ளவராகவே ஆக்குவான்.யார் (பிறரிடம்) தேவையற்றவராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ்  தேவையற்றவராகவே ஆக்குவான்.ஐந்து ஊக்கியா அளவுக்கு உணவுப் பொருளைப் பெற்றவர் மக்களிடம் யாசித்தால் அவர் மக்களிடம் வற்புறுத்தி யாசித்தவராகிவிடுவார்.
(இதைக் கேட்ட) நான் என் மனத்திற்குள், ஐந்து ஊக்கியா அளவின் மதிப்பைவிட அதிக மதிப்புள்ள ஓர் ஒட்டகம் நம்மிடம் இருக்கிறதே! நம் அடிமையிடமும் ஐந்து ஊக்கியா அளவின் மதிப்பைவிட அதிக மதிப்புள்ள ஓர் ஒட்டகம் இருக்கிறதே என்று கூறிவிட்டு, நபி (ஸல்) அவர்களிடம் (உதவி எதையும்) கேட்காமலேயே திரும்பிவிட்டேன்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: போதுமான வசதி இருந்தும் யார் யாசிக்கிறாரோ அவரது முகத்தில் ஒரு காயமாக, அல்லது வடுவாக அந்த யாசகம் மறுமை நாளில் காட்சியளிக்கும்.
அப்போது நபித்தோழர்கள், "அல்லாஹ் வின் தூதரே! ஒருவருக்குப் போதுமான வசதி எது?" என்று கேட்டார்கள்.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "ஐம்பது திர்ஹம், அல்லது அதன் அளவு தங்கம்" என்று பதிலளித்தார்கள்.
அடுத்து "நீங்கள் எந்த நல்ல பொருளைச் செலவு செய்தாலும் அல்லாஹ்  அதை அறிவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
அதாவது தர்மம் செய்யப்படும் எந்தப் பொருளானாலும் அது அல்லாஹ் வின் பார்வையிலிருந்து தப்பிவிடாது.மனிதன் செய்த தர்மம், அவனுக்கு நன்மைகள் மிகவும் தேவைப்படக்கூடிய மறுமை நாளில் உரிய பிரதிபலனைப் பெற்றுத் தரும்.

தர்மத்தின் பலன் 
------------------
மூன்றாவது வசனத்தில் (274) அல்லாஹ்  கூறுகின்றான்: தங்களுடைய செல்வங்களை இரவிலும், பகலிலும், இரகசியமாகவும், வெளிப்படையாகவும் செலவு செய்வோருக்கு அவர்களின் இறைவனிடம் உரிய பிரதிபலன் உண்டு.அவர்களுக்கு எவ்வித அச்சமுமில்லை.அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள்.
அல்லாஹ் வின் திருப்தியைப் பெறுவதற்காக இரவு மற்றும் பகல் என அனைத்து நேரங்களிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவனது வழியில் செலவு செய்வோரை அல்லாஹ்  இந்த வசனத்தில் பாராட்டியுள்ளான்.ஒருவர் தம் குடும்பத்தாருக்காகச் செலவு செய்வதும் இதில் அடங்கும்.
மக்கா வெற்றிகொள்ளப்பட்ட ஆண்டில் -மற்றோர் அறிவிப்பின்படி "விடைபெறும்" ஹஜ் செய்த ஆண்டில்- நோய்வாய்ப்பட்டிருந்த சஅத் பின் அபீவக்காஸ் (ரலி) அவர்களை உடல் நலம் விசாரிப்பதற்காக அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சென்றபோது அவர்களிடம் கூறினார்கள்:
அல்லாஹ் வின் திருப்தியை நாடி நீங்கள் செய்யும் எந்தச் செலவானாலும், அதன் மூலம் உங்களின் தகுதி உயருகிறது.உங்களுடைய மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டும் உணவும் இதில் அடங்கும்.
மேலும், நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒரு முஸ்லிம் நன்மையை நாடி தம் குடும்பத்தாருக்காகச் செலவிடுவதும் தர்மமே.
ஜுபைர் பின் ஹிஷாம் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: அலீ (ரலி) அவர்களிடம் நான்கு திர்ஹங்கள் இருந்தன.அவற்றில் ஒரு திர்ஹத்தை இரவிலும், ஒரு திர்ஹத்தைப் பகலிலும், ஒரு திர்ஹத்தை இரகசியமாகவும், மற்றொரு திர்ஹத்தை வெளிப்படையாகவும் தர்மம் செய்தார்கள்.அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது.
இவ்வாறு இறைவனுக்குக் கட்டுப்பட்டு அவனது பாதையில் செலவிடுவோருக்கு மறுமை நாளில் உரிய பிரதிபலன் கிடைக்கும்.அவர்களுக்கு மறுமையைப் பற்றிய அச்சமோ, இம்மையைப் பற்றிய கவலையோ கிடையாது.
